௨ 
சிவமயம்‌ 


திருஸஷல்லை 
ஆன்மீகத்‌ திங்களிதம்‌ 


விஜய - ஐப்பசி - 2018 - அக்டோபர்‌ 


சிறப்பாசிரியர்‌ : 
சீர்‌ வளர்‌ சீர்‌ 
எமய்யப்ப ஞான தேசிக 
௬வாமிகள்‌ 


ஆசிரியர்‌ குழு : 
காப்பியக்‌ கவிஞர்‌ நா. மீனவன்‌ 
முனைவர்‌. பேரா. நா. வள்ளி 
பேரா. நா. சுப்பிரமணியன்‌ 
ஆலோசகர்‌ : 
பேரா. தமிழாகரர்‌. 
எத. முருகசாமி 


பதிப்பாசிரியர்‌ : 


பேரா. ம. கார்மேகம்‌ 


வெளியீடு : 
கோவிலூர்‌ மடாலயம்‌ 
கோவிலூர்‌ - 630 307. 
மானகிீரி (அஞ்சல்‌), 
(வழி) காரைக்குடி 
சிவகங்கை மாவட்டம்‌ 
போன்‌ : 04565 - 236846 


அச்சிட்டோர்‌ : 
ப்‌ ப்‌ ்‌ 
திருமகள்‌ அச்சகம்‌ 
“ஐய செளந்தர்‌”, 
76. ஜவஹர்‌ தெரு, நீயூ டவுன்‌ 
காரைக்குடி - 630 001. 


எபாருளடக்கம்‌ 


ஆசியுரை 


இதழ்‌ - 16 


2 


நா நா சீவ வாதக்‌ கட்டளை 4 


கோயிலூர்ப்‌ புராணம்‌ 10 
கோவிலூர்‌ ஆதீன 
கர்த்தர்கள்‌ வரலாறு 15 
வேதாந்தக்‌ கலைச்‌ 
சொற்கள்‌ 16 
எண்ணத்தில்‌ பூத்த 
வண்ணப்பூக்கள்‌ 
ஆயிரம்‌ 18 
மடாலய நீகழ்வுகள்‌ 22 
வரலாற்றில்‌ கோவிலூர்‌ 25 
நீனைவினைப்‌ 
போற்றுவோமே ! 31 
தனி கதழ்‌ ரூ 10.00 
ஆண்டுச்‌ சந்தா ரூ:100.00 


உ. 
சிவமயம்‌ 


இறை வணக்கம்‌ ௮ 50 கம. 
A 1 
திருமகள்‌ வதனம்‌ என்னத்‌ (ச ம்‌ 
திகழ்தரு பாண்டி நாட்டில்‌ ' 
தென்னவன்‌ வீர பாண்டி 


தேடியே அமைத்த கோயில்‌ 
பெருநதி கங்கை தாங்கிப்‌ 

பிறைமதி தலையிற்‌ டிப்‌ 

பிறங்குதேன்‌ நதியின்‌ பாங்கர்‌ 

பெற்றவள்‌ நெல்லை மாது 
ஒருபுறம்‌ கோயில்‌ கொள்ள 

உயர்சிவன்‌ அருளி னாலே 

ஓங்கியே கோவி லூரில்‌ 

உத்தம ஞானி யான 
அரியவர்‌ ஞான சித்தர்‌ 

ஆண்டவர்‌ போற்று நெல்லை 

அம்மையே வணங்கு கின்றோம்‌ 


அடிமலர்‌ போற்றி போற்றி. 


காப்பியக்‌ கவிஞர்‌ - நற்றமிழ்‌ நாவலர்‌ 
- நா. மீனவன்‌, 


4 திருஷ்ல்லை 


ஆசியுறை 
சீர்‌ வளர்‌ சீர்‌ மெய்யப்ப ஞான தேசிக சுவாமிகள்‌ 

அண்மைக்‌ காலமாகப்‌ பலவிதமான குற்றச்‌ செயல்களில்‌ 
மாணவப்‌ பருவத்தினர்‌ ஈடுபடுவது அதிகமாகி வருகிறது. சிறு திருட்டு, 
வங்கிக்‌ கொள்ளைகள்‌ போன்ற பெருந்திருட்டு, பெண்களை 
மானபங்கப்‌ படுத்துவது, பாலியல்‌ தொல்லை தருவது, கொலை மற்றும்‌ 
கோஷ்டி பூசலால்‌ பழிக்குப்‌ பழி தீர்த்தல்‌ போன்ற அனைத்து விதமான 
குற்றச்‌ செயல்களும்‌ மாணவர்களிடையே பெருகிவருவது மிகுந்த 
கவலையைத்‌ தருகிறது. 


பொறியியல்‌ கல்லூரி முதல்வர்‌ கல்லூரி மாணவர்களாலே 
கொல்லப்படுகின்றார்‌. வங்கி, கோவில்‌ கொள்ளைகளில்‌ கோவை 
மற்றும்‌ நெல்லை சட்டக்கல்லூரி மாணவர்களுக்குத்‌ தொடர்பு. 
மதுரையிலே கோஷ்டிகளுக்கிடையே நடந்த கொலையில்‌ கல்லூரி 
மாணவர்களுக்குப்‌ பங்கு என வாரத்துக்கு ஒரு சம்பவம்‌ நடைபெற்று 
வருகின்றது. 


இதற்குக்‌ காரணம்‌, மாணவர்களுடைய தேவைகளைக்‌ 
காரணமாக்கி அவர்களைக்‌ கூலிப்படையாக அமர்த்திக்‌ கொள்கிற 
தொழில்முறைக்‌ கயவர்களும்‌, மனசாட்சியற்ற தொழில்‌ அதிபர்கள்‌, 
அரசியல்வாதிகள்‌ மற்றும்‌ நிலச்சுவான்தார்கள்‌, செல்வந்தர்கள்‌ 
ஆகியோர்களே. இந்திய மண்ணில்‌ இளைஞர்கள்‌ அதிக 
எண்ணிக்கையிலே உள்ளது நம்முடைய வலிமையே, நம்மை 
முன்னேறிய நாடாக்கும்‌ என்ற பெருமிதத்தைத்‌ தருகின்றது. அதைக்‌ 
குலைப்பதாகவே மேற்கூறியவர்களின்‌ செயல்கள்‌ உள்ளன .நல்ல 
குடிமக்கள்‌ 90 சதவிகிதம்‌ இருந்து நாட்டை உயர்த்த நினைத்தாலும்‌, 
1௦ சதவிதிக அரசியல்வாதீகள்‌, குற்றச்செயலுக்குத்‌ துணைபோகிற 
செல்வந்தர்கள்‌, எதாழிலதிபர்கள்‌, மனசாட்சியற்ற தீயவர்கள்‌ 
இவர்களின்‌ செயல்கள்‌ அனைத்தும்‌ முன்னேற்றத்தையும்‌ பின்‌ 
தள்ளிவிடும்‌. 


இதனை மாற்றுவதற்கு மூன்று விதமான முயற்சிகளை நம்‌ 


2 திருரல்லை 


போன்ற கல்வி நீறுவனங்கள்‌, தன்னார்வத்‌ தொண்டு நிறுவனங்கள்‌ 
ஏற்றுக்கொள்ளலாம்‌. 


1. 


மாணவர்களுக்குக்‌ கல்வி கற்று முன்னேறத்‌ தேவையான 
பொருளுதவி போன்றவற்றை அரசு வழங்குவதற்கு ஏற்பாடூ 
செய்யவேண்டும்‌. இதில்‌ தன்னார்வத்‌ தொண்டு நீறுவனங்களும்‌ 
எந்த எதிர்பார்ப்பும்‌ இல்லாது தங்களுடைய பங்களிப்பைத்‌ 
தரவேண்டும்‌. 


மாணவர்கள்‌ தேவையில்லாத செலவுகள்‌ செய்வது. அதற்கான 
ஆசைகளை விலக்கி நுகர்வுக்‌ கலாசாரத்தைப்‌ புறந்‌ 
தள்ளுவதற்கான அறிவுரைகளைக்‌ கல்விநிறுவனங்கள்‌ வழங்கி 
நல்வழிப்படுத்துதல்‌. 

எல்லாவற்றிற்கும்‌ மேலாகக்‌ கல்விநீறுவனங்களும்‌, தன்னார்வத்‌ 
தொண்டு நிறுவனங்களும்‌, இளைஞர்களுக்கு நம்‌ பண்பாடு, 
கலாச்சாரம்‌, வாழ்வியல்‌ முறைகள்‌ பற்றிய தெளிவான 
அறிவுரைகளை வழங்கவேண்டும்‌. 


அதற்கு நன்றிக்‌ கல்வி வழங்குவதை மீண்டும்‌ தொடங்க 


வேண்டும்‌. நம்முடைய கல்வி நிறுவனங்களின்‌ சார்பாக நாச்சியப்ப 
சுவாமிகள்‌ நன்னெறிக்‌ கல்வி அறநிலை என்ற அமைப்புத்‌ தொடங்கீ 
நமது ஆசிரியப்‌ பெருமக்கள்‌ மூலமாக நம்‌ கல்வி நீறுவனங்களிலும்‌, 
சுற்றுப்‌ பகுதிகளிலுள்ள கல்வி நீறுவனங்களிலும்‌ நன்னெறிக்‌ கல்வி 
அளிப்பதற்கு ஏற்பாட்டைத்‌ தொடங்க வேண்டும்‌. அதன்‌ அடிப்படையில்‌ 
இத்திட்டத்தைத்‌ தொடங்க அதற்குரிய வழிமுறைகளை நல்ல 
முறையிலே தீட்டமிட்டு, தை மாதம்‌ முதல்‌ அல்லது வரும்‌ 
கல்வியாண்டிலிருந்து தொடங்கலாம்‌ என்று எண்ணுகீறோம்‌. 


திருநெல்லை அருள்புரிவாளாக ! 


ஆசீர்வாதங்கள்‌ ! 


3 திருஷல்லை 


மநீசேஷாத்ரி சிவனார்‌ அருளிய 
நா நா சீவ வாதக்‌ கடீடணை 
உரை விளக்கம்‌ : சீர்‌ வளர்‌ சீர்‌ மெய்யப்ப ஞான தேசிக சுவாமிகள்‌ 
நூல்‌ 

சுத்தப்‌ பிரமமாய்‌ இருக்கின்ற சர்வ சாட்சியினிடத்திலே, 
அக்கினியில்‌ ஆடுபோல அபின்னமாக ஒரு சக்தி உண்டு; அந்தச்‌ சத்தி 
அவ்வதீதப்‌ பிரமத்தில்‌ அடங்கியிருக்கும்போது அதற்குச்‌ சுத்தப்பிரமம்‌ 
என்று பெயர்‌. அந்தச்சத்தி விசிரிம்பித்து சுத்தப்‌ பிரமத்தை 
வியாபிக்கும்போது அப்பிரமம்‌ பரை வியாபகத்துக்குள்‌ 
இருந்தபடியினாலே, அதற்குப்‌ பரப்பிரமம்‌ என்று பெயராம்‌. இலஷண 
சன்யமாய்‌ இருக்கின்ற இந்தச்‌ சத்திக்குப்‌ பிரமத்தினுடைய 
சந்நிதானத்தில்‌, புருட சமூகத்திலே ஸ்திரீக்கு இன்பம்‌ சனித்தாற்போல, 
அவிகிர்த சத்துவ, ரஜஸ்‌, தமோ குணங்கள்‌ உண்டாயின. இவற்றில்‌, 
சுத்த சத்துவத்திற்கு ஆனந்தரூப சத்தி என்று பெயர்‌. இவற்றில்‌, 
காரணமான ஆனந்தரூப சத்தியுடனே பரப்பிரமம்‌ என்கின்ற 
பெயர்போய்‌ பரமானந்தர்‌ என்கிற பயர்‌ வந்தது. இந்தப்‌ பரமானந்தர்‌ 
சித்ரூப சத்தியுடனே கூடிச்‌ சர்வப்‌ பிரகாசம்‌ என்னும்‌ 
சொப்பனாவத்தையை அடைகீன்றபோது, பரமானந்தர்‌ என்னும்‌ பெயர்‌ 
போய்‌ தேசோமயர்‌ என்னும்‌ பெயர்‌ வந்தது. இந்தத்‌ தேசோமயர்‌ சத்ரூப 
சத்தியுடனே கூடி சர்வவியாபகம்‌ என்னும்‌ சாக்கிராவத்தையை 
அடைகின்றபோது தேசோமயர்‌ என்னும்‌ பெயர்போய்ப்‌ பரிபூரணர்‌ 
என்னும்‌ பெயர்‌ வந்தது. 

உரை 
உலகில்‌, அண்ட சராசரங்களில்‌, பல வகையான உயிர்கள்‌ 

தோன்றுகின்றன - வாழ்கின்றன - அழிகின்றன. 

தேவர்‌, மனிதர்‌, நடப்பன, ஊர்வன, நீர்வாழ்வன, பறப்பன, 
தாவரம்‌ என ஏழுவகைப்‌ பிறப்புக்கள்‌ உள்ளன. இந்த ஏழு வகையிலும்‌ 
பலவிதமான வேறுபாடுகள்‌ வளர்‌ மாற்றங்கள்‌ காரணமாகப்‌ பல்வேறு 
உயிர்கள்‌ தோன்றுகின்றன. 


4 திருஷல்லை 


தேவர்‌ - 14, மனிதன்‌ - 9, நடப்பன - 10, ஊர்வன - 11, 
நீர்‌ வாழ்வன - 10, பறப்பன - 10, தாவரம்‌ - 20, மொத்தம்‌ 84 ஆயிரம்‌ 
வகை உயிரினங்கள்‌. 


இந்த 84 ஆயிரம்‌ வகையான உயிரினங்களிலும்‌ தனித்தனி 
உயிர்கட்கு இடையே பேதங்கள்‌/ வேறுபாடுகள்‌ உள்ளன. இந்தப்‌ 
பூ மண்டலத்தில்‌ உள்ள அத்தனை கோடி உயிர்களும்‌ தனித்‌ 
தனியானவை. வித்தியாசமானவை. 


இப்படித்‌ தனித்தனியாக உள்ள கோடானுகோடி 
உயிர்களிடையேயும்‌ வளர்ச்சிகள்‌, மாற்றங்களும்‌ உள்ளன. அவை 
கடைத்‌ தேறுவதற்கான உபாயத்தை வழி முறைகளைக்‌ கூறுவதே 
வேதாந்த நூல்களின்‌ நோக்கம்‌. 

ஆறறிவு கொண்ட மனிதன்‌ மட்டுமே புருஷார்த்தம்‌ / மனிதக்‌ 
கடமை என்ற செயல்களில்‌ ஈடுபட்டு வீடுபேற்றினை அடைய முடியும்‌. 
மனிதனுக்கு வாழ்விலே நான்கு கடமைகள்‌ கூறப்படுகின்றன. அவை, 
அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடு - கூர்மம்‌, அர்த்தம்‌, காமம்‌, மோட்சம்‌) 
என்பன. அதில்‌ முதன்மையான கடமை வீடுபேறு அடைதல்‌. எல்லா 
மனிதர்களும்‌ விரும்புவது மகிழ்வான வாழ்வையே: என்றும்‌ நீங்காத, 
இடையீடுபடாத இன்பத்தை, மகிழ்வை அடைவது. எப்போதும்‌ 
குறையாத ஆனந்தத்தை அனுபவிப்பது. இந்த ஆனந்த வாழ்வைப்‌ 
பெற இவன்‌ முக்தி வழிகாட்டுவதே வேதாந்த நூல்களின்‌ குறிக்கோள்‌. 
கோவிலூர்‌ மரபு வேதாந்த நூல்களிலே, இந்த நா நா சீவ வாதக்‌ 
கட்டளை முதல்‌ நூலாகப்‌ போதிக்கப்படுகின்றது. 

ஏன்‌ எனில்‌, இந்த நூலில்‌ ஒரு ஆன்மீக மாணவன்‌ அறிந்து 
கொள்ள வேண்டிய தத்துவங்கள்‌ அனைத்தும்‌ விளக்கப்படுகீன்றன. 
இந்த பூ மண்டலத்தில்‌ உள்ள அனைத்துக்‌ கோளங்களும்‌ எப்படி 
உருவாகும்‌ எப்படிச்‌ சுருங்கும்‌ என்று அறிவுறுத்துகின்றது. உயிர்களின்‌ 
தோற்றம்‌, ஒடுக்கம்‌ பற்றித்‌ தெரியப்படூத்துகின்ற அடிப்படை நூல்‌ இதுவே. 


5 திருஷநல்லை 


நாநா - பல்வேறு 

சீவ - உயிர்கள்‌ (தாவரங்கள்‌ உட்பட்‌ 

வாத - வாதனை / உபாதி / இன்ப / துன்ப நிகழ்வுகள்‌ 

கட்டளை - உய்யும்‌ வழிகூறுதல்‌ / வழி முறை 

ஒறைப்‌ எபாருளுக்கு இயங்கு சக்தி 

இந்தப்‌ பூமண்டலம்‌ ஒரு புள்ளியில்‌ இருந்து தோன்றி விரிந்து சகல 
ஜீவராசிகளுக்கும்‌ துய்ப்பதற்கு ஏதுவாகப்‌ புவன போகங்களை 
உருவாக்கி எல்லா உயிர்களும்‌ கடைத்தேற வேண்டி உருவாக்கித்‌ 
தருவது இறைப்‌பொருள்‌. 

பிரமம்‌ என்பது இறைமை எனக்கொள்ளலாம்‌. அது 
தூய்மையானது; விரிந்து பரந்து எங்கும்‌ நிறைந்துள்ளது. 
அண்டசராசரங்கட்கும்‌ பெரியது ; அணுவிற்கும்‌ சிறியது. சர்வ வல்லமை 
பொருந்தியது, பூரணமானது, நிறைவானது ; வளர்‌ மாற்றங்கள்‌ 
அல்லாதது ; நிலையானது, நீரந்தரமானது ; இறை அல்லது பிரமம்‌. 
ஒன்றே நிலையானது. மற்றையவை எல்லாம்‌ அதனின்று 
உருவானவை ; அதன்‌ பிரதிபிம்பங்களே. 


அப்படி எல்லாவற்றிற்கும்‌ சாட்சியாக அமர்ந்துள்ள, சான்றாக 
நிலைகொண்ட, தூய்மையான இறைமைக்கு, - சுத்தபிரமத்திற்கும்‌ - 
தீயிலே உள்ளுறை சட போல, பிரிக்கமுடியாத உள்ளுறை ஆற்றல்‌, 
ஒரு சக்தி உண்டு. அளக்க இயலா, அந்தச்‌ சக்தி பிரமத்தில்‌ உள்ளே 
அடங்கி இருக்கும்‌ போது அதற்குச்‌ சுத்தப்பிரமம்‌ என்று பெயர்‌. அந்த 
அளவிடற்கரிய ஆற்றல்‌ வெளிப்பட்டூப்‌ பரவி எங்கும்‌ நிறைகின்ற 
பொழுது அதற்குப்‌ பரை (பராசக்தி என்று பெயர்‌. பராசக்தியாகத்‌ 
திகழ்கின்ற காலத்து பரப்பிரம்மம்‌ என்று பெயர்‌ பெறும்‌. இந்த 
பரப்பிரம்மம்‌ குணம்‌, பண்புகள்‌ அற்று இருக்கும்‌ ; அது சமயம்‌ 
பரப்பிரம்மத்திற்கு, காதற்கணவரைப்‌ பல காலம்‌ பிரிந்து பின்‌ 
காண்கின்ற மனைவிக்கு எவ்வாறு இன்ப உணர்வு பெருக்கெடூக்குமோ 
அவ்வாறு பிரிக்க முடியாத மூன்று விதமான சக்திகள்‌ உடனே 


6 திருவஷல்லை 


தோன்றும்‌. அவை சத்துவம்‌ - ரஜோ, தமஸ்‌ குணங்கள்‌ என்று 

அழைக்கப்பெறும்‌. சாந்தம்‌ - வீரம்‌ - சோம்பல்‌ / மயக்கம்‌. 
ஒன்றோடூ ஒன்று சேராத நிலையில்‌ (அதாவது கற்பனையான 

நிலையே சுத்த சத்துவம்‌ - சுத்த ரஜோ - சுத்த தமஸ்‌ என்று பெயர்‌. 


இந்த மூன்று சக்திகளிலே - 

சுத்த சத்துவத்திற்கு - ஆனந்தரூப சக்தி என்று பெயர்‌. 

சுத்த ரஜஸிற்கு - சித்ரூப சக்தி என்று பெயர்‌. 

சுத்த தமஸிற்கு - சத்ரூபசக்தி என்று பெயர்‌. 

பரப்பிரம்மத்தோடு ஆனந்தரூப சக்தி கூடுகின்ற போது 
சர்வானந்தம்‌ என்கின்ற சுழுத்தி அவத்தையை அடையும்‌ போது சுழுத்தி 
கனவில்லா உறக்கம்‌ - அவத்தை நிலை பரமானந்தர்‌ என்று 
அழைக்கப்படும்‌. இந்தப்‌ பரமானாந்தருடன்‌ சுத்த ரஜோ சக்தியாகிய 
சித்ரூபசக்தியுடன்‌ கூடிச்‌ சொப்பன அவத்தை (கனவு நிலை யை 
அடைகின்ற போது தேஜோமயர்‌ என்று அழைக்கப்படும்‌. 

தேஜோமயர்‌ - தமஸின்‌ சாயலான சத்ரூப சக்தியுடன்‌ கூடி சாக்கீர 
அவத்தையை - முழுவிழிப்புநிலை அடைகின்றபோது பரிபூரணர்‌ 
என்று பெயர்பெறும்‌. 
விரிவுரை : 

பிரமம்‌ இறைமை) ஒன்றே ; என்றும்‌ உள்ள பொருள்‌ பிரம்மவஸ்து 
இறைப்‌பொருள்‌). மற்றைய 35 தத்துவங்களும்‌ நிலையானவை 
அல்ல. அழியக்கூடியவை விளக்கம்‌ 136 & 137 - கைவல்ய நவநீதம்‌ 


பாடல்களில்‌ காண்கி 


பிரம்மம்‌ ஒன்றே நிலையானது ; என்றும்‌ உள்ளது, எங்கும்‌ 
உள்ளது. எல்லையில்லா ஆற்றல்‌ கொண்டது. எல்லாவற்றையும்‌ 
உள்ளடக்கக்கூடியது. அண்டங்களினும்‌ பெரியது. அணுவிற்கும்‌ 
சிறியது. வளர்ச்சி, தளர்ச்சி, சிதைவு, ஆக்கம்‌ போன்ற மாற்றங்கள்‌ 
ஏதும்‌ இல்லாத நிறைவானது (ரணம்‌. முற்றிலும்‌ தூய்மையானது. 
எக்களங்கமும்‌ இல்லாதது. எல்லாவற்றிற்கும்‌ சாட்சியானது. 


ரீ திருஷல்லை 


பிரம்மம்‌ ஒன்றே தூய்மையானது. மற்றையாவும்‌ அசுத்தம்‌ 
கலந்தவை. 
உதாரணம்‌ : இசுத்தங்களில்‌ சில்‌ உலகிற்கு அசுத்தம்‌, ஜீவன்கள்‌ 
தோன்றுவதும்‌ அழிவதும்‌, இயற்கைச்‌ சீற்றங்களால்‌ ஏற்படும்‌ 
மாற்றங்கள்‌ ஆகியவை உலகிற்குக்‌ களங்கம்‌. 


மனிதனுக்கு அழுக்கு - ஒன்பது வாயில்‌ (வதுவாரங்கஸ்‌. 
ஆகாயத்துக்கு அசுத்தம்‌ - சப்தம்‌ 

காற்றுக்கு அசுத்தம்‌ -. சலனம்‌ 

நீருக்கு அசுத்தம்‌ - கலங்கல்‌ 

பூமிக்கு அசுத்தம்‌ - சகல ஜீவராசிகள்‌ 


மூன்று சக்திகளின்‌ குணங்கள்‌ : 


சத்துவம்‌ - அமைதிநிலை, ஆர்ப்பாட்டம்‌ இல்லா அறிவு நிலை 


சாந்தம்‌ 

ரஜோ  - வீரம்‌, வேகம்‌, கோபம்‌ முதலியவை உள்ள நிலை. 
ஆர்ப்பாட்டத்துடன்‌ கூடிய அறிவு நிலை. 

தமஸ்‌ - சோம்பேறி, மயக்க நிலை, எதையும்‌ அறிந்து கொள்ள / 


செயல்படக்‌ காலந்தாழ்த்தல்‌, மந்த அறிவு நிலை 

மூன்று அவத்தை (நிலை) 
சாக்கிர அவத்தை வூழிப்பு நிலை 

புலன்கள்‌ பொறிகள்‌ அந்தக்கரணங்கள்‌ அனைத்தும்‌ விழிப்புடன்‌ 
செயல்படக்கூடிய நிலை. ஜீவன்களின்‌ கர்மங்கள்‌ / தொழில்கள்‌ 
இயங்குநிலை. 
சொப்பன அவத்தை : உறக்கத்தில்‌ கனவு காண்கின்ற நிலை. 

அந்தக்கரணங்கள்‌ மட்டும்‌ முனம்‌, புத்தி, சித்தம்‌ , அகங்காரம்‌) 
செயல்படும்‌ நிலை பல வண்ணக்கனவுகளால்‌ ஆட்பட்ட நிலை. 


சுமுத்தி அவத்தை : ஆழ்ந்த உறக்க நிலை - கனவுகளைக்‌ கடந்த 
நிலை. 


8 திருரல்லை 


ஐந்து வாயுக்கள்‌ குறிப்பாகப்‌ பிராணவாயு தவிர வேறேதும்‌ 
செயல்படாத நிலை. இருள்‌ நிலை என்று சொல்லப்படும்‌. 

இம்மூன்று நிலையைக்‌ கடந்து துரியம்‌ என்று ஒரு நிலை - அது 
விழிப்பு நிலையிலேயே எல்லாவற்றையும்‌ அடக்கிச்‌ சுழுத்தி நிலைபோல 
இருப்பது. தியான நிலை, தவநிலை. 

இதனையும்‌ கடந்து மேலான ஒரு நிலை துரியாதீதம்‌. அது 
முழுமையான சமாதி நிலை. 


தேஜோ : தேஜஸ்‌ ஒளி மயமான 

பரமானந்தம்‌ : நிறைந்த ஆனந்தம்‌. குறைவில்லா மகிழ்வு 

பரிபூரணம்‌ : முழுநிறைவு நிலை. 

சத்‌ - சித்‌ - ஆனந்தம்‌ 

சத்‌ இருப்பு , வலிமை 

சித்‌ அறிவு நிலை ஞானம்‌ 

ஆனந்தம்‌ என்றும்‌ நீங்கா ஆனந்தம்‌ 

“காலம்‌ மூன்றும்‌ கெடாது இருப்பது சத்து 

வேறுபாடூ அறிதல்‌ சித்தம்‌ - மகிழ்‌ காமம்‌ நுகர்போது 

சுகமாகும்‌ அனுபூதி வாழ்வு என்பது ஆனந்தம்‌” 

மனிதன்‌ மனிதனாக இருப்பது - சத்து 

மனிதனாக வாழ்ந்து உயர்வது - சித்து 

மனிதனாக உயர்ந்து இறைப்‌பொருள்‌ உணர்ந்து அனுபவிப்பது - 
ஆனந்தம்‌ 


சர்வதுக்க நிவர்த்தி - பரமானந்தப்‌ பிராப்தி 


9 திருஷல்லை 


கேோயினூர்ப்‌ ருறுாணம்‌ (தொடர்ச்சி) 
முனைவர்‌. நா. வள்ளி 


அன்னதான மகிமை உரைத்த படலம்‌ : 

சுவேதமன்னன்‌ அகத்தீயமுனிவரை வணங்கிச்‌ சத்தியலோகம்‌ 
சென்றபின்பு, அகத்தியமுனிவர்‌ தண்டகவனத்தினின்று, தனது 
ஆசிரமத்திற்கு முனிவர்கள்‌ புடைகழச்‌ சென்று சேர்ந்தார்‌. அது 
போழ்து, சுவேதமன்னனின்‌ மகன்சுவேதன்‌ என்பவன்‌, அகத்திய 
முனிவரைக்‌ காண்பதற்காக அவரது ஆசிரமத்திற்கு வந்தான்‌. 
ஆற்றலும்‌ வீரமுமிக்க அவன்‌ சிவபெருமானிடத்து மாறாத 
பக்தியுடையவன்‌. அகத்தியரது ஆசிரமத்திற்கு வந்த அம்மன்னவன்‌ 
முனிவரைக்கண்டு வணங்கி நின்றான்‌. அகத்தியமுனிவரும்‌ 
சிந்தைமகிழ்ந்து அவனுக்கு ஆசிகள்‌ கூறி, “புதல்வ நீன்‌ தந்தையைப்‌ 
பசித்தீயானது வருத்த, நீன்தந்தை தனது உடலையே உண்டு 
வருந்திநீன்றான்‌. அவனது வருத்தத்தையாம்‌ போக்கினம்‌” என்றார்‌. 


அதைக்கேட்ட சுவேதமன்னனின்‌ மகன்‌, “என்‌ தந்தை அத்தகைய 
துயரை அனுபவிக்க, அவர்‌ செய்த வினைதான்‌ என்ன ?” என்று 
அகத்தியரை வினவினான்‌. அதற்கு அகத்தியர்‌, “நீன்தந்தை 
மறையோருக்குச்‌ சிறிதளவேனும்‌ அன்னதானம்‌ செய்யவில்லை. 
அதன்‌ விளைவுதான்‌ அத்தகைய துயரத்தை அவர்‌ அனுபவிக்க 
நேர்ந்தது” என்று பதிலளித்தார்‌. அதுகேட்ட மன்னவனும்‌ வருந்திப்‌ 
பிறகு தெளிந்து அகத்திய முனிவரை நோக்கித்‌ “தமிழ்‌ முனிவரே, 
அமிழ்தினும்‌ இனிதாகி ஆருயிர்க்கு இன்பம்‌ பயக்கும்‌ 
அன்னதானத்தைச்‌ செய்ய விரும்புகிறேன்‌. அன்னதானம்‌ 
செய்வதற்குரிய உத்தமமான தலம்‌ இப்பூவுலகில்‌ எது என்பதைத்‌ 
தாங்கள்‌ தெரிவிக்க வேண்டும்‌” என்று வேண்டி நின்றான்‌. 

“அமிழ்தினும்‌ இனிதாகி ஆருயிர்க்கு இன்புதவும்‌ 

தமிழ்முனிவர்‌! அன்னதானம்‌ செய்தீடல்‌ குறித்தேன்‌ 

இமிழ்கடல்‌ கழுலகில்‌ இத்தலம்‌ சிறந்ததென 

உமிழ்பெருங்கருணையினால்‌ உரைத்தி எனறு அடிதொழுதான்‌” 


10 திருஷல்லை 


அதுகேட்ட அகத்தியமுனிவரும்‌ ஒரு முகூர்த்த நேரம்‌ சிந்தித்து, 
“தானங்கள்‌ பலவற்றுள்ளும்‌ அன்னதானம்‌ சிறப்புடையது. 
அதுபோலத்‌ திருத்தலங்கள்‌ பலவற்றுள்ளும்‌ சிறந்ததாக விளங்குவது 
“சமிவனம்‌' என்னும்‌ தலமாகும்‌. 'மதுபுட்கரணி' என்ற தீர்த்தத்தை 
உடையதாகவும்‌, அநேக அற்புதங்கள்‌ நிறைந்ததாகவும்‌ உள்ள 
அத்தலம்‌ எங்கிருக்கிறது என்றால்‌ காளையார்‌ கோயிலுக்கு வடக்கில்‌ 
அரையோசனை தூரத்திலும்‌ திருமெய்யத்திற்குத்‌ தெற்கில்‌ ஒரு 
யோசனை தூரத்திலும்‌ உள்ளது. அத்தலத்தில்‌ தீரிபுவனேசர்‌ என்ற 
நாமத்தோடு மகாலிங்க வடிவத்தில்‌ பரமசிவனார்‌ எப்போதும்‌ 
விருபத்தோ௫ உறைகின்றார்‌. அத்தலமே அன்னதானம்‌ 
செய்வதற்குரிய தலமாகும்‌” என்று கூறினார்‌. 


“திரிபுவனேசரனும்‌ சிவலிங்கப்‌ பெருமானார்‌ 
தீரிபுவனேசையெனும்‌ தேவியோடு உறைகின்றார்‌ 
தீரிபுவனத்துளும்‌ அத்தலம்‌ சிறந்தது காண்டி 
திரிபுவனமும்‌ ஆணைசெலுத்தீடும்‌ தேர்வேந்தே” 
இவ்வாறு கூறிய அகத்தியமுனிவர்‌ மேலும்‌ கூறுகின்றார்‌. 


“நல்ல மனையாள்‌ அமையவேண்டும்‌ என்று வேண்டிடினும்‌ 
பொருள்நனி வேண்டூமென்று வேண்டிடினும்‌ புத்திரர்‌ வேண்டிடினும்‌ 
சிவஞானம்‌ பெற வேண்டிடினும்‌ இத்தலத்தை அடைந்து அன்னதானம்‌ 
செய்வர்‌”. 9 


“வினைகள்‌  கெடவேண்டூமென்றும்‌, மிகுந்த புகழ்‌ 
வேண்டூமென்றும்‌, போகங்கள்‌ வேண்டுமென்றும்‌, உலலகலாம்‌ 
கைக்கொளல்‌ வேண்டுமென்றும்‌ விரும்புவோரும்‌ இச்சமிவனத்தைச்‌ 
சார்ந்து அன்னதானம்‌ செய்திடூவர்‌.” 


“மருள்தபு நன்மனையாள்‌ வாய்த்திட வேண்டிடினும்‌ 
பொருள்நனி வேண்டிடினும்‌ புத்திரர்‌ வேண்டிடினும்‌ 


தெருள்மிகு சிவஞானத்‌ தீருவுற வேண்டிடினும்‌ 
அருள்மிகு சமிவனத்தை அடைந்து அனம்‌ நல்கிடூவார்‌” 


11 திருஷல்லை 


“வினைதப வேண்டூநரும்‌ மிகுபுகழ்‌ வேண்டூநரும்‌ 
புனைசுரர்‌ நறுமுறுக்கும்‌ போகங்கள்‌ வேண்டூநரும்‌ 
கனைகடல்‌ உலகமெலாம்‌ கைக்‌கொளல்‌ வேண்டுநரும்‌ 


அனையநற்‌ சமிவனஞ்சார்ந்து அன்னம்‌ நல்கிடூவாரால்‌” 


“ஒரு காரியம்‌ மேற்கொள்ளும்போது ஏற்படும்‌ இடையூறுகளால்‌ 
அயர்வோரும்‌, கொடூவவந்நோய்க்கு ஆளாகி வருந்துவோரும்‌ 
ஞானமில்லாத்‌ துட்டர்களும்‌ சமிவனஞ்‌ சார்ந்து அன்னம்‌ 
நல்காதவர்களாவர்‌. சமிவனத்தைச்‌ சார்ந்து அன்னதானம்‌ 
செய்யாதவர்‌ எத்துணை சிறப்புக்கள்‌ பெற்றிருந்தாலும்‌ என்ன பயன்‌ ? 
ஒன்றுமில்லை.” 


“திருவினில்‌ சிறந்தாலும்‌ கல்வியிற்‌ சிறந்தாலும்‌ 
உருவினில்‌ சிறந்தாலும்‌ ஊக்கத்திற்‌ சிறந்தாலும்‌ 
அருளினிற்‌ சிறந்தாலும்‌ என்பயன்‌ மடைத்தானம்‌ 
தருவினிற்‌ சிறந்தாமச்‌ சமிவனத்து ஆற்றார்க்கே' 


- “அருள்நிறைந்த சமிவனத்தைச்‌ சார்ந்து அன்னதானம்‌ 
செய்யவேண்டூமென்று நினைத்தபோழ்தே அனைத்துப்‌ பேறுகளும்‌ 
ஒருவனை வந்தடையும்‌. பொருளிலராயினும்‌ ஐயம்‌ ஏற்றாயினும்‌ 
அன்னதானம்‌ செய்தல்‌ நன்று. எத்தலத்தில்‌ அன்னதானம்‌ 
செய்தாலும்‌ நன்மையே. இருப்பினும்‌ இத்தலத்தில்‌ அன்னமிடூவதால்‌ 
பெரும்பயன்‌ வந்தடையும்‌.” 


“எத்தலங்களினும்‌ அனம்‌இடுதலினால்‌ பயனாம்‌ 
அத்தலத்‌ தேற்பதினும்‌ பெரும்பயனடையும்‌ எனில்‌ 
உத்தமத்‌ தலம்‌ இதுபோல்‌ எங்குளது உணர்வேந்தே 
சித்தம்‌ எண்ணியவல்லாம்‌ சேர்தரலாம்‌ இதனால்‌.” 


இத்தலத்தில்‌ நறும்பருப்பு, பாகு, நெய்‌, தயிர்‌, பால்‌ 
பண்ணியங்கள்‌ இன்னபிறவற்றைத்‌ தானம்‌ செய்வதால்‌ 
ஒன்றற்கொன்று அதிகபலனைத்தரும்‌. இத்தலத்தை அடைந்து 


12 திருஷல்லை 


ஒருகவளமாத்தீரமேனும்‌ அன்னதானத்தை அன்போடூ செய்தால்‌. 
அக்கினி வளர்த்து வேள்வி செய்த பலனெல்லாம்‌ வந்துசேரும்‌ என்பதில்‌ 
ஐயமில்லை; ஒப்பற்ற இத்தலத்தில்‌ அன்னம்‌ கொடுப்பவன்‌, புசிப்பவன்‌ 
என்னும்‌ இருவரும்‌ சூரிய உலகத்தைப்‌ பேதித்துக்‌ கொண்டூ போய்‌, 
சத்திய உலகத்தையடைந்து இன்புறுவர்‌. 


“பொருவில்‌ அத்தலத்தில்‌ அன்னம்கொடுப்பவன்‌ புசிப்போன்‌ என்னும்‌ 
இருவரும்‌ வயங்கும்‌ என்றூழ்‌ மண்டலத்தினைப்‌ பேதித்துத்‌ 
திருவமர்‌ ஒளியிற்‌சென்று சத்திய உலகம்‌ சேர்ந்து 

பருவரல்‌ ஒழிந்து பன்னாள்‌ வாழ்குவர்‌ பாராள்‌ வேந்தே.” 


ஆதலால்‌ வன்னிவனம்‌ என்னும்‌ அத்தலத்தைச்‌ சார்ந்து 
அன்னதானம்‌ செய்வாயாக என்று அகத்திய முனிவர்‌ கூற மன்னனும்‌ 
மனமகிழ்ந்து, முனிவரின்‌ பாதகமலங்களில்‌ வீழ்ந்து வணங்கீ 
விடைபெற்று, மாதவர்‌ குழாங்கள்‌ நிறைந்த சமிவனத்தலத்தை 
அடைந்தான்‌. அடைந்தவன்‌, அத்தலத்தின்‌ வளமெலாம்‌ நோக்கி 
மகிழ்ந்து, மதுப்‌எபாய்கையிலே மூழ்கிநீராடி நீறுபூசி, உருத்திராக்க 
மணி பூண்டு, ஐந்‌எதழுத்தைப்‌ பரிவோடு தியானித்து, வன்னி 
விநாயகரைப்‌ பூசித்து தீரிபுவனேசரையும்‌ அம்பிகையையும்‌ வணங்கி 
நின்றான்‌. 


பின்பு ஆலயத்தைச்‌ சூழவுள்ள வனங்களையெல்லாம்‌ அழித்துக்‌ 
சாலி என்கின்ற எசந்‌நல்விளையும்படியான வாடி என்கின்ற 
வயல்களை உண்டுபண்ணினான்‌. நீர்வரத்திற்கு வழிசெய்தான்‌. 
உழவர்களைக்‌ கொண்டு வயல்களில்‌ சாலி நெல்லைப்‌ பயிரிட்டான்‌. 


“ஆலயலஞ்‌ கழவுள்ள வனஎமலாம்‌ அழித்துப்‌ போக்கிச்‌ 
சாலிகள்‌ விளையத்தக்க கழனிகள்‌ சமையவாற்றி 
மாலமையேரி கட்டி மதகுகால்‌ பலவுண்டாக்கி 


நூலமை உழவர்‌ பல்லோர்‌ துவன்றிட நொடியிற்செய்தான்‌ ” 


வயல்களில்‌ உழுபவர்‌ ஒருபுறம்‌; உவப்போடூ ஒநல்விதைப்பவர்‌ 
ஒருபுறம்‌; நாற்றுப்‌ பிடுங்கி நடூபவரின்‌ கூட்டம்‌ ஒருபுறம்‌ ; களைபறித்து 


13 திருஷல்லை 


நீர்பாய்ச்சுபவர்‌ ஒருபுறம்‌; விளைந்த நெல்லை அறுவடை செய்பவர்‌ 


ஒருபுறம்‌ என அவ்விடம்‌ ஒரே ஆரவாரமாக இருந்தது. 


“எதாடிப்‌ புழுதி கஃசா உழக்கின்‌ பிடித்‌எதருவும்‌ வேண்டாது 
சாலப்படும்‌' என்பதற்கேற்ப உழவர்கள்‌ அந்த வயல்களை 
உழுதுபயிரிட்டனர்‌. சாலிநெல்விளையும்‌ வாடிகள்‌ நிறைந்திருந்‌ 
தமையால்‌ சமிவனம்‌ 'சாலிவாடி' என்று அழைக்கப்பட்டது. அன்றியும்‌ 
நந்தவனங்களும்‌ சோலைகளும்‌, தடாகங்களும்‌, ஏரிகளும்‌ 
நாலுபக்கத்திலும்‌ உண்டாக்கப்பட்டூ, கரும்பு முதலான பயிர்கள்‌ 
பயிரிடப்பட்டன. வேளாளர்‌ முதலிய பற்பலகுடிகளையும்‌ அத்தலத்தில்‌ 


குடியமர்த்தினான்‌ மன்னவன்‌. 


பின்பு அத்தலத்தில்‌ எசம்மையான அன்ன சத்திரம்‌ ஒன்றை 
உண்டாக்கி, மறையோர்க்கைல்லாம்‌ நீரந்தரமாக அன்னதானம்‌ 
செய்தான்‌ மன்னவன்‌.ஆயிரம்‌ கிரகண புண்ணிய காலமும்‌, 
பதினாயிரம்‌ விதிபாத புண்ணியகாலமும்‌, இலட்சம்‌ அமாவாசை 
புண்ணியகாலமும்‌ துவாதசியினுடைய பதினாறில்‌ ஒருபங்குக்குச்‌ 
சமானமாகமாட்டா. ஆதலால்‌ துவாதசிதோறும்‌ பிதீர்திருப்தியின்‌ 
பொருட்டும்‌ விசேடமாய்ச்‌ சமைத்த பாயசத்தாலும்‌, பால்‌, தயிர்‌ நெய்‌ 
பழம்‌, சர்க்கரை முதலியவற்றாலும்‌ அறுவகைச்‌ சுவையுடன்‌ கூடிய 
சாலி அன்னத்தைத்‌ திரிபுவனேசுவரரின்‌ அடியவர்க்கு அளித்து 
மகிழ்ந்தான்‌. 


இப்படியாக வேதியர்‌ முதலியோர்‌ விலாப்புடைக்க உண்டுூ மகிழ்ந்த 
புண்ணியத்தின்‌ பேற்றால்‌, குவலயம்‌ புகமும்‌ வன்னிவனத்தில்‌ 
உறைகின்ற இறைவனின்‌ பேரருள்‌ பெற்று இம்மையில்‌ தீதில்‌ 
இன்பங்களைத்‌ துய்த்து உயர்‌ சிவபதத்தை அடைந்தான்‌. 


இத்தலத்தில்‌ அன்னதானம்‌ செய்பவர்‌ யாவராயினும்‌ இகபர 

இன்பங்களைத்‌ துய்த்து தீரிபுவனேசரின்‌ பேரருளைப்‌ பெற்றுப்‌ 
பிரமஞானம்‌ பெறுவர்‌ என்பது உண்மை. 

(தொடரும்‌...) 

14 திருஷல்லை 


கே௱விலூர்‌ ஆதீன கர்த்தர்கண்‌ வரலாறு 
(காப்பீயக்‌ கவிஞர்‌ நா. மீனவஸ்‌ (தொடர்ச்சி) 
பத்தாவது ஆதீனகர்த்தர்‌ 
சீர்‌ வளர்‌ சீர்‌ அரு. இராமநாத ஞான தேசிகர்‌ 
(1282 - 1986] 


புதுக்கோட்டை மாவட்டம்‌ அரிமளத்தில்‌ பிறந்தவர்‌ இவர்‌. 
தந்தையார்‌ பெயர்‌ செல்லப்ப செட்டியார்‌ ; தாயார்‌ பெயர்‌ மீனாட்சி 
ஆச்சி. அங்குக்‌ கல்வி பயின்ற இவர்‌ தம்முடைய 20 ஆம்‌ வயதில்‌ 
காளையார்‌ கோவில்‌ செல்லப்ப சுவாமிகள்‌ மடத்தை அடைந்தார்‌. 
1948 இல்‌ அங்கிருந்து அருணாசல சுவாமிகளின்‌ 
தலைமாணாக்கருள்‌ ஒருவரானார்‌. அவரிடத்திலே வேதாந்த 
பாடங்களைப்‌ பயின்று துறவியும்‌ ஆனார்‌. அவ்வாறு துறவேற்ற 
ஆண்டு 1968 . 1970 முதல்‌ காளையார்‌ கோவில்‌ செல்லப்ப சுவாமி 
மடம்‌ மதுரைக்‌ குட்டைய சுவாமிகள்‌ மடம்‌ முதலியவற்றின்‌ 
மடாதிபதியாகவும்‌ ஆகி 1970 இல்‌ சிதம்பரம்‌ கோ. சித. மடாலயப்‌ 
பொறுப்பினையும்‌ ஏற்றுக்‌ கொண்டார்‌. பின்னர்‌ கோவிலூர்‌ ஒன்பதாம்‌ 
பட்டம்‌ இராமநாத ஞான தேசிகர்‌ தம்‌ மடாலய வாரிசாக இவரை 
அறிவித்தார்‌. இந்நிலையில்‌ ஒன்பதாம்‌ பட்டம்‌ இராமநாத ஞான 
தேசிகர்‌ பரிபூரணம்‌ அடைந்த பின்‌ கோவிலூர்‌ மடாலயப்‌ பொறுப்பினை 
ஏற்று ஆட்சி செய்து வந்தார்‌. இவரும்‌ நோய்வாய்ப்பட்ட நிலையில்‌ 
மதுரை மருத்துவ மனையில்‌ அனுமதிக்கப்‌ பற்று அங்கு பரிபூரணம்‌ 
அடைந்தார்‌. இவர்‌ அருளாட்சி செய்த காலம்‌ 4 ஆண்டுகளே. 


பத்தாவது ஆதீனகர்த்தர்‌ வூலாறு நிறைவுற்றது. 
பதினோராம்‌ ஆதீனகர்த்தா 


சீர்‌ வளர்‌ சீர்‌ காசி விசுவநாத ஞான தேசிகர்‌ 
(19886 - 1995] 


பாப்பா தம்பி படித்துப்‌ பழகு என்று இவர்‌ எழுதிய நூல்‌ 
சிறுவர்களுக்கு வழிகாட்டும்‌ நூலாக அமைந்தது. 
தொடரும்‌..... 


15 திருஷல்லை 


வேதாந்தக்‌ கலைக்‌ கற்கள்‌ 
(தொகுப்பு : ராமஸ்வாமி, ராம.௪. வேதாந்த மாணவர்‌] 


வதாந்தக்‌ கலைச்‌ எசாற்கள்‌ 
பன்னிரண்டாம்‌ தொகுதி (சொற்கள்‌ 481 முதல்‌ 512 வறை 


விசேடம்‌ / விசேஷம்‌ 


விட்சேபம்‌ 


விட்டுணு / விஷ்ணு 


வித்யா 
விதி 
விநயம்‌ 
விநாசி 
விபரீதம்‌ 


விபு 
வியக்தம்‌ 
வியக்தி 
வியஷ்டி 


வியபிச்சாரம்‌ 


வியவகாரம்‌ 
வியாக்யானம்‌ 
வியாப்தீ 
வியாப்பியம்‌ 


வியாபகம்‌ 


16 


சிறப்பு / மேன்மை 
இல்லாதது , இருப்பதைப்‌ 
போலத்‌ தோன்றுதல்‌ 
எங்கும்‌ பரவிய 

கல்வி 

கட்டளை 

பணிவு / அடக்கம்‌ 
அழியக்கூடிய 

உள்ளதை, வேறு விதமாக 
எண்ணுதல்‌ 

எங்கும்‌ பரந்த 
தெளிவாய்த்‌ தெரிதல்‌ 
மனிதன்‌ 

தனித்தது / சிறப்பாகத்‌ 
தெரிவது 

வளை /விலக்கு 
உலகியல்‌ நடவடிக்கை 
உரைக்கு விளக்கம்‌ 
ஊடுறுவு / எங்கும்‌ நீறைந்த 
அடிப்படை ஏது காரணம்‌) 
அடங்கியது 

பரவுதல்‌ 


திருஷல்லை 


வியுக்த கட்டவிழ்‌ / பிரித்தல்‌ 
விரக்தி வெறுப்பு 
விராகம்‌ விருப்ப நீக்கம்‌ 
விருத்தம்‌ முரண்‌ / ஒவ்வாமை 
விருத்தி விரிவாக்கம்‌ 
விரூபம்‌ வேற்றுமை / குண வேறுபாடூ 
விவ்ருதி வெளிப்பாடூ 
விவக்ஷா சிறப்பு 
விவகாரம்‌ வழக்கு 
விவர்த்தம்‌ மாறுதல்‌ / சுழலுதல்‌ 
விவரணம்‌ விளக்கம்‌ 
விவிதா பலவகை 
விவேகம்‌ பகுத்தறிவு 

.. வீபத்ஸம்‌ அருவருப்பு 


பத விளம்பரங்கள்‌ வரவேற்கப்படுகின்றன 


பின்‌அட்டை முழுப்பக்கம்‌ கட்டணம்‌ ரூ. 1000/- 


அட்டை உள்பக்கம்‌ கட்டணம்‌ ரூ. 750/- 
நூலின்‌ உள்பக்கம்‌ கட்டணம்‌ ரூ. 500/- 


தொடர்புக்கு - பதிப்பாசிரியர்‌ “திருரநெல்லை” 


ஆன்மீக அன்பர்களும்‌ கோவிலூர்‌ மடாலயத்தின்‌ 
நிகழ்வுகளில்‌ ஆர்வம்‌ ககாண்ட பக்தர்களும்‌ திருரல்லை 
அம்மன்‌ பெயரில்‌ எவளிவகும்‌ ஆன்மீகத்‌ திங்கள்‌ இதமழுக்குச்‌ 
சந்தா செலுத்தி உறுப்பினராகுமாறு வேண்டுகிறோம்‌ 

- பதிப்பாசிரியர்‌ 


17 திருஷல்லை 


்‌்‌ 


32 
3 


எண்ணத்தில்‌ யுத்த 
வண்ணம்ருக்கள்‌ ஆயிறம்‌ 
இயற்கை 
முனைவர்‌ எம. மெய்யப்பன்‌ 


இயற்கையைப்‌ எபாறுத்த மட்டில்‌ உயிருள்ள பொருட்களும்‌ 
உயிரற்ற பொருட்களும்‌ ஒன்றுதான்‌. நாம்தான்‌ உயர்திணை 
என்றும்‌ அஃறிணை என்றும்‌ பாகுபடுத்தி வைத்திருக்கிறோம்‌. 
உயர்திணையயல்லாம்‌ அஃறிணையிலிருந்து வந்தவையே, 
அஃறிணையாகப்‌ போகின்றவையே. அஃறிணைக்கு உள்ள 
நிலைத்த தன்மை உயர்திணைகளுக்கு இல்லை என்பதை 
அறிந்து கொண்டால்‌ ஒருவருக்கொருவர்‌ போட்டியுமில்லை; 
பொறாமையுமில்லை. 


இயற்கை மிகப்‌ பெரிய விஞ்ஞானி மட்டுமில்லை.அனுபவம்‌ மிக்க 
பல்துறை அறிஞனுமாகும்‌. தன்‌ திறமையை 1௦௦ சதவீதம்‌ 
பயனுறுதிறனுடன்‌ வெளிப்படுத்தக்‌ கூடிய கண்ணுக்குத்‌ தெரியாத 
கலைஞன்‌. > 


உன்னை இயற்கை நீனைத்தால்‌ உனக்கு இறப்பும்‌ இல்லை 
பிறப்பும்‌ இல்லை. ஏனெனில்‌ நீ பிறந்தாலும்‌ அல்லது இறந்தாலும்‌ 
இயற்கைதான்‌. இறப்பும்‌ பிறப்பும்‌ இயற்கையின்‌ இரு வேறு 
அம்சங்களே. 


இறைவன்‌ இயற்கைதான்‌, எனினும்‌ மனிதனுடைய 
அணுகுமுறைகள்‌ இறைவனுக்கு ஒரு செயற்கைத்‌ தோற்றத்தை 
வழங்கியிருக்கின்றன. 


ஒன்றைப்பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமானால்‌ 
அதுவாகவே ஆகவேண்டும்‌; இது எண்ணங்களில்‌ உறுதி, 
செயலில்‌ விடாமுயற்சி; பயனில்‌ திட சிந்தனை இவற்றால்‌ 
மேம்படுகின்றது. இறைவனைப்‌ பற்றியோ அல்லது 
இயற்கையைப்‌ பற்றியோ அறிய முயன்றாலும்‌ நிலை இதுதான்‌. 


18 திருரல்லை 


5 


x 
HR 


இயற்கையின்‌ மகத்தான கண்டுபிடிப்புக்களில்‌ தலையாயது 
மனிதன்தான்‌. தன்னைத்‌ தெரிந்து இரசிக்க அறிந்து வியக்க, 
புரிந்து ஆராய மனிதர்களைப்‌ படைத்துக்‌ கொண்டது. 


எது முதல்‌, முடிவு என்று கூற முடியாதோ அதுவே கடவுள்‌. அது 
இயற்கையைத்‌ தவிர வேறு எதுவாகவும்‌ இருக்க முடியாது. 


இறைவன்‌ என்பது இயற்கை, இயற்கை என்பது இறைவன்‌. 
ஏனெனில்‌ இறைவனையும்‌ இயற்கையையும்‌ வேறுபடுத்திப்‌ 
பார்க்க முடியாத அளவிற்கு அனேக ஒற்றுமைகள்‌ இருக்கின்றன. 


இயற்கையின்‌ மாறாத விதீகளுள்‌ ஒன்று, ஒன்று பலவாவதும்‌, பல 
ஒன்றாவதும்‌ தான்‌ உயிரினங்களின்‌ பிறப்பும்‌, இறப்பும்‌ இந்த விதி 
முறைக்கு உட்பட்டே நிகழ்கின்றன. 


இயற்கையிலிருந்து நாம்‌ கற்றுக்‌ கொண்டது மிகமிகக்‌ 
கொஞ்சமே. இன்னும்‌ எவ்வளவோ கற்றுக்கொள்ள 
வேண்டியிருக்கிறது. இயற்கை சலிப்பின்றி தொடர்ந்து 
அறிவுரையும்‌, எச்சரிக்கையும்‌ சொல்லிக்‌ கொண்டேயிருக்கிறது. 
நாம்தான்‌ கவனத்தை வேறு எங்கோ செலுத்திக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. அறிவுரையையும்‌ கேட்டுக்‌ கொள்வதில்லை 


எச்சரிக்கையையும்‌ மீறுகிறோம்‌. 


திரட்டி வைக்கின்ற சொத்துத்தான்‌ நமக்குப்‌ பாதுகாப்பு என்று நாம்‌ 
தவறாகக்‌ கருதுகிறோம்‌. உண்மையில்‌ உலகில்‌ வாழ்கின்ற, 
மனிதனைத்‌ தவிர்த்த எல்லா உயிரினங்களும்‌ எதையும்‌ தீரட்டி 
வைத்துக்‌ கொள்வதில்லை. இருந்தாலும்‌ அவைகள்‌ 
மனிதர்களைக்‌ காட்டிலும்‌ வெகு சிறப்பாக வாழ்ந்து விட்டுப்‌ 
போகின்றன. 


இனிய உலகம்‌ என்பது எல்லோரும்‌ சேர்ந்து வாழ்வதுதான்‌. 
மக்களிடம்‌ இயற்கையும்‌ அதைத்தான்‌ எதீர்பார்க்கிறது. 
உயிரினங்களில்‌ மனிதன்‌ மட்டும்‌ உள்ளத்தால்‌ இணைந்து வாழ 


19 திருஷல்லை 


மறுக்கிறான்‌. இதற்குக்‌ காரணம்‌ ஒவ்வாருவரும்‌ தனக்குத்‌ 
தெரிந்த எல்லோரையும்‌ விட ஒரு படி மேலே இருக்க வேண்டும்‌ 
என்று விரும்புகின்றார்கள்‌. 

மனிதப்‌ பிறவியால்‌ மட்டூமே இயற்கையின்‌ முழுப்‌ 
பரிமாணத்தையும்‌ கண்டு களிக்க முடியாது. இயற்கை 
விசாலமான பரிமாணத்தைக்‌ கொண்டூள்ளது. இயற்கையை 
ஒவ்வொரு உயிரினமும்‌ முழுமையாக அறிந்து கொள்ள இயற்கை 
தரும்‌ வாய்ப்பே மறு பிறப்பு. 


உயினங்களின்‌ பிறப்புகளுக்கு ஓயாது இடமாறிக்‌ காண்டே 
இருக்கும்‌ அணுக்களின்‌ தன்னார்வமிக்க செயல்பாடுகள்தாம்‌ 
காரணம்‌. இயற்கையின்‌ அடிப்படை விதிமுறைகளுள்‌ ஒன்று. 
இந்த ஓயா இடமாற்றம்‌. உயிரில்லாப்‌ பொருள்‌ உயிருள்ள 
பொருளாவதும்‌ உயிர்ப்‌ எபாருளாக மாறுவதற்கு இயற்கை 
வாய்ப்பளிக்கிறது. உயிருள்ள பொருள்‌ மடிந்து உயிரில்லாப்‌ 
பொருளாக மாறுவது இந்த வாய்ப்பை உண்மையாக்குவதற்குத்‌ 
தான்‌. 


இயற்கையின்‌ படைப்புத்‌ திறன்‌ அளவில்லாதது. அற்புதமானது. 
காலத்தால்‌ மாறாதது. நம்‌ கற்பனைக்கும்‌ அப்பாற்பட்ட 
அதிசயங்கள்‌ நீறைந்தது. 

இயற்கையின்‌ படைப்புத்‌ திறனில்‌ உள்ள தனிச்‌ சிறப்பு அது 
எப்போதும்‌ ஆக்கப்பூர்வமானதாக இருப்பதுதான்‌. 
இயற்கையின்‌ படைப்பழகில்‌ மயங்கியவன்‌ கவிஞனாகிறான்‌. 
இயற்கையை ஆராய்ந்தவன்‌ அறிவியல்‌ அறிஞனாகிறான்‌. 
இயற்கையோடு நட்புக்‌ கொண்டவன்‌ இனிமையாக வாழ்கிறான்‌. 
மதம்‌ மனிதர்களின்‌ கண்டுபிடிப்பு. மனிதர்களை ஒன்று கோர்ப்‌ 
பதற்காக மனிதர்களால்‌ திரிக்கப்பட்ட நூல்‌. மதத்தின்‌ 


மூலமாகத்தான்‌ அது கற்பிக்கின்ற நல்ல விஷயங்களையைல்லாம்‌ 


20 திருஷல்லை 


x 


பெறமுடியும்‌ என்பதில்லை. அவற்றை இயற்கையே நமக்குக்‌ 
கற்றுக்‌ கொடுத்து விடும்‌. 


மனிதனுக்கு இயற்கை ஏகப்பட்ட நன்கொடைகளை 
வழங்கியிருக்கிறது. மனிதன்‌ மட்டும்‌ அதுபோதாது என்று 
புலம்பிக்‌ கொண்டேயிருக்கிறான்‌. 


உண்மையிலேயே தியாகம்‌ செய்யக்கூடிய மக்கள்‌ வெகுசிலரே. 


மெய்யான தியாகங்களுக்கு எடூத்துக்காட்டுகளாக இயற்கையின்‌ 
நீகழ்வுகளைத்தான்‌ சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. 


இது நல்லது, இது கெட்டது என்ற பாகுபாடூ இயற்கையில்‌ இல்லை. 
நல்லதில்‌ கெட்டதும்‌ உண்டு, கெட்டதில்‌ நல்லதும்‌ உண்டு. 
இயற்கை, மனிதர்களைப்‌ போல அரசியல்‌ தந்திரம்‌ என்ற 
பெயரில்‌ இடம்‌, பொருள்‌,காலத்தீற்கு ஏற்பத்‌ தன்னை நிலை 
மாற்றிக்கொள்வதில்லை. 


இயற்கையின்‌ படைப்புகளில்‌ மனிதன்‌ மட்டுமே இயற்கைச்‌ 
சிந்தனைகளிலிருந்து வேறுபட்டுச்‌ சிந்திக்கும்‌ இயல்புடையவனாக 
இருக்கிறான்‌. 

இயற்கைப்‌ பாதையை விட்டூ விலகிச்‌ செல்லும்‌ எந்தச்‌ செயலும்‌ 
இயற்கையான முடிவைப்‌ பெறுவதில்லை. விபரீதமாகவே 
முடிகின்றது. 

இயற்கைப்‌ பாதையில்‌ தோல்விகள்‌ என்பதேயில்லை. ஒவ்வவாரு 
தோல்வியும்‌ வெற்றியை எட்டும்‌ படிக்கட்டுகளாக அமைகின்றது. 


- தொடரும்‌ 


21 திருரல்லை 


மடாலய நிகழ்வுகள்‌ 

28.9.2013 அன்று இலக்கியப்‌ பூங்கா நீகழ்ச்சி தொடங்கப்‌ 
பெற்றது. சீர்‌ வளர்‌ சீர்‌ மெய்யப்ப ஞான தேசிக சுவாமிகளின்‌ ஆசியுடன்‌ 
தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில்‌ தமிழாகரர்‌ தெ. முருகசாமி “சுந்தரர்‌” 
என்னும்‌ தலைப்பில்‌ சிறப்புரை ஆற்றினார்‌. காப்பியக்‌ கவிஞர்‌ நா. 
மீனவன்‌ அறிமுக உரை நிகழ்த்தினார்‌. பேரா. ம. கார்மேகம்‌ நன்றி 
நவின்றார்‌. 

4.10.2013 அன்று காந்தி கிராம கிராமியப்‌ பல்கலைக்‌ 
கழகமும்‌ கோவிலூர்‌ சனாதன தர்ம உலகப்‌ பல்கலைக்கழக அறக்‌ 
கட்டளைக்‌ கல்வி நீறுவனங்களும்‌ இணைந்து நடத்திய காந்தி ஜயந்தி 
விழாக்‌ கருத்தரங்கம்‌ மிகச்‌ சிறப்பாக நிகழ்ந்தது. காந்தி கிராமியப்‌ 
பல்கலைக்கழக முன்னாள்‌ துணைவேந்தர்‌ டாக்டர்‌ எஸ்‌.எம்‌. 
இராமசாமி தலைமையில்‌ பசியில்லாத, சாதியில்லாத, ஊழலில்லாத 
இந்தியா என்னும்‌ தலைப்பில்‌ கருத்தரங்கம்‌ நடைபெற்றது. சீர்வளர்‌ சீர்‌ 
மெய்யப்ப ஞான தேசிக சுவாமிகளின்‌ ஆசியுரையுடன்‌ நடைபெற்ற 
கருத்தரங்கில்‌ தர்மபாரதி மிஷன்‌ அமைப்பைச்‌ சார்ந்த சுவாமி 
சச்சிதானந்த பாரதி, திரு. பரம்ஜீத்‌ சிங்‌, திரு. அஜீத்‌ சக்சேனா 
ஆகியோரும்‌ காந்தி கிராமியப்‌ பல்கலைக்கழகப்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌. 
எஸ்‌. நாராயணசாமி, அழகப்பா பல்கலைக்கழகப்‌ பதிவாளர்‌ டாக்டர்‌. 
வி. மாணிக்கவாசகம்‌ ஆகியோரும்‌ கருத்துரை வழங்கினர்‌. சனாதன 
தர்ம உலகப்‌ பல்கலை நிறுவனங்களின்‌ ஒருங்கிணைப்பாளர்‌ டாக்டர்‌. 
மெ. மெய்யப்பன்‌ வரவேற்புரை நிகழ்த்தினார்‌. நாச்சியப்ப சுவாமிகள்‌ 
கலை அறிவியல்‌ கல்லூரி முதல்வர்‌ டாக்டர்‌. எஸ்‌. குமரப்பன்‌ நன்றி 
நவின்றார்‌. 

பிற்பகல்‌ 3 மணி அளவில்‌ காரைக்குடி கம்பன்‌ மணி 
மண்டபத்திலிருந்து பழைய பேருந்து நிலையம்‌ வரை மாணவர்கள்‌ 
ஊர்வலம்‌ சென்றனர்‌. 

7.10.2018 எட்டாவது பட்டம்‌ இராமநாததேசிக சுவாமிகளின்‌ 
குருபூஜை சிறப்பாக நடந்தது. 


22 திருஷல்லை 


ஓ.10.2013 முதல்‌ 11.10.2013 வரை மூன்று நாள்கள்‌ 
தெய்வத்திரு நாச்சியப்ப சுவாமிகளின்‌ இரண்டாவது குருபூசை விழா 
நிகழ்ந்தது. 

ஓ.10.2013 அன்று மாலை மங்கல இசையுடன்‌ நிறுவனர்‌ நாள்‌ 
விழா சீர்வளர்சீர்‌ மெய்யப்ப ஞான சுவாமிகளின்‌ ஆசியுரையுடன்‌ 
தொடங்கியது. அழகப்பா பல்கலைக்கழகப்‌ பதிவாளர்‌ முனைவர்‌ வி. 
மாணிக்கவாசகம்‌ முன்னிலை வகித்தார்‌. திரு. ஞானசேகரன்‌ இ.ஆ.ப 
(மோகமுள்‌, பாரதியார்‌, பெரியார்‌, கணித மேதை ராமானுஜர்‌ போன்ற 
திரைப்‌ படங்களின்‌ தயாரிப்பாளறி சிறப்புரை ஆற்றினார்‌. தொடர்ந்து 
மாணவர்களின்‌ கலை நிகழ்ச்சிகள்‌ நடைஎபற்றன. பேரா. 
ம. கார்மேகம்‌ வரவேற்புரை நீகழ்த்தினார்‌. கோவிலூர்‌ ஆண்டவர்‌ 
மெட்ரிக்குலேசன்‌ பள்ளி முதல்வர்‌ மணிஎமாழி மோகன்‌ நன்றி 
கூறினார்‌. 

1௦.10.2013 அன்று மாலை புத்தக வெளியீட்டு விழா சீர்வளர்சீர்‌ 
மெய்யப்ப ஞான தேசிக சுவாமிகள்‌ தலைமையில்‌ நடைபெற்றது. 
கோவிலூர்‌ மடலாயம்‌ பதிப்பித்து கலாக்ஷேத்ரா வெளியீடாகச்‌ 
சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை ஆகிய இரண்டு நூல்களும்‌ மூலம்‌ மட்டும்‌ 
வெளியிடப்‌ பெற்றன. சேக்கிழார்‌ அடிப்‌பபொடி தீரு.தி.ந. ராமச்சந்திரன்‌ 
நூல்களை வெளியிட்டூச்‌ சிறப்புரை வழங்கினார்‌. லலிதகலா 
அகாடமியின்‌ செயலாளர்‌ தீரு.ராம. பழனியப்பன்‌, தீரு. 
சின்னிகிருஷ்ணன்‌ (ஒlபe ௦55 India) ஆகியோர்‌ வாழ்த்துரை 
வழங்கினர்‌. “குருவருள்‌' என்னும்‌ தலைப்பில்‌ முனைவர்‌ 
சபா. அருணாசலம்‌ சிறப்புச்‌ சொற்பொழிவாற்றினார்‌. நாச்சியப்ப 
சுவாமிகள்‌ கலை அறிவியல்‌ கல்லூரி முதல்வர்‌ எஸ்‌. குமரப்பன்‌ 
அனைவரையும்‌ வரவேற்றார்‌. பேராசிரியர்‌ கே.கலா நன்றி கூறினார்‌. 

6.30 மணி அளவில்‌ “கோவிலூர்‌ மடாலயமும்‌ நாச்சியப்ப 
சுவாமிகளும்‌” என்னும்‌ ஆவணப்‌ படம்‌ வெளியிடப்‌ பெற்றுத்‌ திரையிடப்‌ 
பெற்றது. அன்பர்கள்‌ கண்ட மகீழ்ந்தனர்‌. 

11.10.2013 அன்று காலை 9.00 மணி முதல்‌ குருபூசை 


23 திருஷல்லை 


நிகழ்ச்சியில்‌ அபிஷேக ஆராதனைகளும்‌ மகேஸ்வர பூசையும்‌ 
நடைபெற்றன. கோவிலூர்‌ கலை பண்பாட்டு மைய முன்னாள்‌ 
மாணவர்கள்‌ வழங்கிய மங்கல இசை, திருமுறை இசை, 
ஆராதனைகள்‌ நிகழ்ந்தன. 

மாலை 4.30 மணி அளவில்‌ நாச்சியப்ப சுவாமிகள்‌ 
பாலிடெக்னிக்‌ கல்லூரி முகப்பில்‌ நிறுவப்‌ பெற்றுள்ள தெய்வத்திரு 
நாச்சியப்ப சுவாமிகளின்‌ தீருஉருவச்‌ சிலையினை மாண்புமிகு மத்திய 
இணை அமைச்சர்‌ உயர்திரு சுதர்சன நாச்சியப்பன்‌ அவர்கள்‌ திறந்து 
வைத்துச்‌ சிறப்புரை ஆற்றினார்‌. 

சீர்வளர்சீர்‌ மெய்யப்ப ஞான தேசிக சுவாமிகள்‌ முன்னிலையில்‌ 
நடைபெற்ற விழாவில்‌ குருபூசை விழாவை முன்னிட்டுூப்‌ பள்ளி, கல்லூரி 
மாணவர்களுக்கு நடத்தப்‌ பெற்ற பல்வேறு போட்டிகளில்‌ வெற்றி பெற்ற 
மாணவர்களுக்குப்‌ பரிசுகள்‌ வழங்கப்‌ பெற்றன. தமிழ்நாடு அரசு 
தலைமைச்‌ சிற்பி பத்மஸ்ரீ எம்‌. முத்தையா ஸ்தபதி சிற்பிகளுக்குப்‌ 
பாராட்டூச்‌ செய்து வாழ்த்துரை வழங்கினார்‌. 

காப்பியக்‌ கவிஞர்‌ நா. மீனவன்‌ வரவேற்புரை நிகழ்த்தினார்‌. 
நாச்சியப்ப சுவாமிகள்‌ பாலிடெக்னிக்‌ கல்லூரி முதல்வர்‌ 
திரு. ஜெயசீலன்‌ நன்றி கூறினார்‌. 

10.10.2013 முதல்‌ 12.10.2013 வரை தமிழ்நாடு உடற்கல்வி 
மற்றும்‌ விளையாட்டுப்‌ பல்கலைக்கழகம்‌ நடத்திய கல்லூரிகளுக்கு 
இடையேயான எட்டாவது தடகள விளையாட்டுப்‌ போட்டிகள்‌ கோவிலூர்‌ 
ஆண்டவர்‌ உடற்பயிற்சிக்‌ கல்லூரி வளாகத்தில்‌ சிறப்பாக 
நடைபெற்றன. 

சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு அனைத்துக்‌ கல்வி 
நிறுவனங்களிலும்‌ 12.10.2013 அன்றே வழிபாடு சிறப்பாக நிகழ்ந்தது. 

14.10.2013 அன்று விஜயதசமி அருள்மிகு கொற்றவாளீசர்‌ 
காரைக்குடி நகருக்குக்‌ குதிரை வாகனத்தில்‌ எழுந்தருளி மகர்நோன்புப்‌ 
பொட்டலில்‌ மக்கள்‌ மத்தியில்‌ அம்பு மழைபெய்து மகிழ்வூட்டி அருள்‌ 
பாலித்தார்‌. 


24 திருரல்லை 


வரலாற்றில்‌ கோவிலூர்‌ 


பல நூற்றாண்டுகளுக்கு மூன்‌ : 


கோவிலூரில்‌ ஒரு சிவன்‌ கோயில்‌, மிகச்‌ சிறு அளவில்‌ காட்டுக்குன்‌ 


கி.பி. 


1761 


1791 


1810 


1818 


1819 


1819 


1847 


1847 


1847 


1849 


சம்பூரான்‌ கல்லில்‌ இருந்தது. 


சிருங்கேரி சங்கராச்சாரிய சுவாமிகள்‌ வேதாந்த மரபில்‌ 
உகந்த லிங்க ஞான தேசிக சுவாமிகள்‌ அவதாரம்‌ 
காரைக்குடியில்‌ நகரத்தார்‌ மரபில்‌ ஆண்டவர்‌ 
முக்திராமலிங்கம்‌ அவதாரம்‌ 

காரைக்குடி முக்திராமலிங்கம்‌ பொருள்‌ வைத்த சேரியில்‌ 
உகந்த குரு சுவாமிகளிடம்‌ வேதாந்த பாடம்‌ பயின்று வாசிட்டம்‌ 
வரை பாட சமாப்தி செய்தார்‌. 

கழனிவாசல்‌ கொற்றவாள்‌ ஈசுவரர்‌ - திருநெல்லை நாயகீ 
அம்மன்‌ கோயிலை ஆண்டவர்‌ கல்திருப்பணியாக்கினார்‌. 
கோவிலைச்‌ சுற்றி அமைந்துள்ள ஊருக்குக்‌ கோவிலூர்‌ என்று 
பெயர்‌ வழங்குவதாயிற்று. மடம்‌ நீறுவ அடிகோலப்‌ பெற்று, 
வேதாந்த நூல்களையும்‌ ஞான வாசிட்டம்‌ முதலியவற்றையும்‌ 
கற்பிக்கத்‌ தொடங்கினர்‌. 

உகந்தலிங்க சுவாமிகள்‌ பரிபூரணம்‌ 

உகந்தலிங்க சுவாமிகள்‌ அதீஷ்டானம்‌ : ஈசான்ய ஞானதேசிக 
அதிஷ்டானம்‌ மடம்‌. 

கோவிலூர்‌ ஆண்டவர்‌ பரிபூரணம்‌ 

கோவிலூரில்‌ இரண்டாவது பட்டமாகத்‌ துறவு ஆண்டவர்‌ என்ற 
அருணாசல ஞான தேசிக சுவாமிகள்‌ அருள்‌ ஆட்சி ஏற்றனர்‌. 
யாழ்ப்பாணம்‌ ஆறுமுக நாவலர்‌ தொடர்பு 


துறவு ஆண்டவர்‌ பரிபூரணம்‌. 


25 திருஷல்லை 


1849 


1850 


1850 


1850 


1858 


1865 


1876 


1876 


1883 


1883 


மூன்றாவது பட்டமாகக்‌ கருணாநிதி சுவாமிகள்‌ என்ற சிதம்பர 
ஐயா, சிதம்பர ஞான தேசிகர்‌ என்னும்‌ பெயருடன்‌ அருள்‌ ஆட்சி 
ஏற்றனர்‌. 

முத்துராமலிங்க ஆண்டவரை மகாலிங்க மூர்த்தியாகவும்‌, 
துறவு ஆண்டவரை நந்தியாகவும்‌ அமைத்து, இருவருக்கும்‌ 
ஒன்றாய்க்‌ கருவறை முதலியனவற்றைக்‌ கருங்கல்‌ 
திருப்பணியாக அமைத்து, கருணாநிதி சுவாமிகள்‌ குடநீராட்டுச்‌ 
செய்தனர்‌. 

மதுரையில்‌ குட்டைய சுவாமிகள்‌ மடம்‌ நீறுவப்‌ பெற்றது. 
மகாவித்துவான்‌ தீரிசிரபுரம்‌ மீனாட்சி சுந்தரம்பிள்ளை 
கோவிலூர்ப்‌ புராணம்‌ பாடினார்கள்‌. 

சிதம்பரம்‌ மூலட்டான ஈசுவரர்‌ கோவிலில்‌ சுவர்ண பந்தன 
மஹா கும்பாபிஷேகம்‌ செய்வித்தது (காளயுக்தி - ஆனி 14) 
மதுரை மீனாட்சி அம்மன்‌ கோவில்‌ தீருப்பணியை முடித்து, 
குடநீராட்டு விழாவைக்‌ கருணாநீதி சுவாமிகள்‌ நடத்தி 
வைத்தார்கள்‌. 

கருணாநீதி சுவாமிகள்‌ பரிபூரணம்‌ 

நான்காவது பட்டமாக இராமசாமி ஞான தேசிக சுவாமிகள்‌ 
அருளாட்சி ஏற்றார்கள்‌. அஷ்ட லெட்சுமி மண்டபமும்‌, 
கோவிலைச்‌ சுற்றிப்‌ புதிதாகத்‌ திருமதிலும்‌, கோவிலூரில்‌ 
கட்டினார்கள்‌. 

இராமசாமி ஞான தேசிக சுவாமிகள்‌ பரிபூரணம்‌ 

ஐந்தாவது பட்டமாக, திருக்களர்‌ ஆண்டவர்‌ என்று பெரும்‌ புகழ்‌ 
பெற்ற வீரப்ப சுவாமிகள்‌ வீரசேகர ஞான தேசிக சுவாமிகள்‌ 
என்ற தீருநாமத்துடன்‌ கோவிலூரில்‌ அருள்‌ ஆட்சி ஏற்றார்கள்‌. 
அடுத்த பத்து ஆண்டுகளில்‌ கோவிலூர்‌ விரிவடைந்தது. 


26 திருஷல்லை 


1890 


சிருங்கேரியில்‌ கல்‌ திருப்பணிகள்‌ 


1890 - 


1910 


1908 


1910 


1911 


1911 


1918 


1918 


1927 


1929 


1929 


திருக்களரில்‌ கல்‌ திருப்பணிகள்‌ - திருக்களர்‌ ஸ்ரீ பாரிஜானவ 
னேஸ்வரர்‌ கும்பாபிஷேகம்‌ 

திருநெல்லை நாயகி அம்மனுடன்‌ கூடிய கொற்றவாள்‌ ஈசுவரர்‌ 
கோயில்‌ குட நீராட்டு விழா (கீலக சித்திரை 17 

பொருள்‌ வைத்தசேரியில்‌ சொர்ணபுரீசுவரர்‌ செளந்தர நாயகி 
அம்மன்‌ கோவில்‌ திருப்பணி (அந்நாளில்‌ ஒன்றே கால்‌ லட்சம்‌ 
ரூபாய்ச்‌ செலவில்‌ நீறைவேறியது. 

திருக்களர்‌ ஆண்டவர்‌ பரிபூரணம்‌ 


அண்ணாமலை ஞான தேசிகர்‌ ஆறாவது பட்டமாக 
எழுந்தருளினார்கள்‌. 


அண்ணாமலை ஞான தேசிகர்‌ பரிபூரணம்‌. 


ஏழாவது பட்டமாக மகாதேவ ஞான தேசிகர்‌ அருளாட்சி 


ஏற்றார்கள்‌. 

செப்டம்பர்‌ 11-ல்‌ கோவிலூர்‌ ஆதீனத்தைச்‌ சேர்ந்த சிதம்பரம்‌ 
கோ.சித. மடாலயத்துக்கு மகாத்மா காந்தியடிகள்‌ வந்து இங்கு 
ஒரு நாள்‌ தங்கியிருந்தார்கள்‌. காந்தி மகானுக்கு மடாலயத்தின்‌ 
சார்பில்‌ பரஞ்சோதி சுவாமிகள்‌ பண முடிப்பும்‌ வரவேற்பும்‌ 
கொடுத்தார்கள்‌. 

ஏப்ரல்‌ 6ம்‌ நாளில்‌ கானாடுகாத்தான்‌ சா.ராம.மு.அ. 
அண்ணாமலை செட்டியார்‌ அவர்களுக்கு ஆங்கிலேய 
அரசாங்கத்தாரால்‌ செட்டி நாட்டரசர்‌ என்ற பட்டம்‌ வழங்கப்‌ 
பெற்றமைக்கு நகரத்தார்கள்‌ கோவிலூரில்‌ பாராட்டு விழா 
நடத்தினார்கள்‌. 

நகரத்தார்களில்‌ பெண்ணைத்‌ திருமணம்‌ செய்து 
கொடுப்பதற்கு, பெண்‌ வீட்டார்‌ மாப்பிள்ளை வீட்டாரிடம்‌ பணம்‌ 


27 திருஷெல்லை 


1947 


1948 


1954 


1961 


1989 


1971 


1971 


1972 


1973 


பெற்றுக்‌ கொள்ளும்‌ பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க, 
திரு.சொ. முருகப்பா அவர்களின்‌ முயற்சியால்‌ 96 ஊர்க்‌ 
கூட்டம்‌ கோவிலூரில்‌ நடைபெற்றது. 

ஏழாவது பட்டம்‌ மகாதேவ ஞான தேசிகர்‌ பரிபூரணம்‌. எட்டாவது 
பட்டமாக சோமசுந்தர ஞான தேசிகர்‌ சுவாமிகள்‌ அருளாட்சி 
ஏற்றார்கள்‌. 

எறும்பூரில்‌ தத்துவராய சுவாமிகள்‌ சமாதிக்கோயில்‌ குடநீராட்டு 
விழா 

கோவிலூர்‌ ஆதீனம்‌, இந்து சமய அறநிலையத்துறையின்‌ 
ஆட்சிக்கு உட்பட்டதில்லை என்று உயர்நீதி மன்றம்‌ தீர்ப்பு 
அளித்தது. 

பொருள்வைத்தசேரி செளந்தரிய நாயகி அம்மனுடன்‌ கூடிய 
சொர்ணபுரி ஈஸ்வரர்‌ கோவில்‌ கும்பாபிஷேகம்‌ 

ஸ்ரீ காசி முதலிய நகரச்‌ சத்திரங்களின்‌ நீர்வாகம்‌ பர்மாவில்‌ 
இருந்ததை மாற்றி இந்தியாவில்‌ நிர்வாகச்‌ சபை அமைக்க, 
கோவிலூரில்‌ 96 ஊர்க்‌ கூட்டம்‌ நடைபெற்றது. 

சோமசுந்தர ஞான தேசிகர்‌ பரிபூரணம்‌ 

ஒன்பதாவது பட்டமாக இராமநாத ஞான தேசிகர்‌ அருளாட்சி 
ஏற்றார்கள்‌. 

கோவிலூர்‌ நுழைவாயில்‌ முகப்புக்‌ கோபுரங்கள்‌ புதுப்பிக்கப்‌ 
பெற்றன. ஒரு லட்சம்‌ ரூபாய்‌ செலவில்‌ மடம்‌ 
புதுப்பிக்கப்‌பெற்றது. 

நகரத்தார்களின்‌ திருமணம்‌ முதலிய விசேடச்‌ செலவுகளைக்‌ 
குறைக்க நடவடிக்கை எடுக்க, கோவிலூரில்‌ 96-ஊர்க்‌ கூட்டம்‌ 
ஜுன்‌ 16, 17 இரு நாட்களும்‌ நடைபெற்து. இதையொட்டி, 
குழிபிறை, பெரி. சின்னக்கருப்பன்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ 
தலைமையில்‌ நகரத்தார்‌ மாநாடும்‌ அப்போது பாங்க்‌ ஆப்‌ 


28 திருஷல்லை 


1974 


1975 


1976 


1977 


1977 


1977 


1977 


1978 


1982 


19856 


மதுரை சேர்மனாக இருந்த லெ. கிருஷ்ணன்‌ அவர்கள்‌ 
தலைமையில்‌ இளைஞர்‌ மாநாடும்‌ கவியரசு கண்ணதாசன்‌ 
அவர்கள்‌ தலைமையில்‌ கவியரங்கமும்‌ நாட்டரசன்‌ கோட்டை 
டாக்டர்‌ மணிமேகலை மாதவன்‌ அவர்கள்‌ தலைமையில்‌ மாதர்‌ 
மாநாடும்‌ நிகழ்ந்தன. 

திருப்புவனம்‌ வேதாந்த மடாலயம்‌ கோவிலூர்‌ ஆதீனத்துடன்‌ 
இணைக்கப்பெற்றது. 


இராமேசுவரம்‌ நகரச்‌ சத்திரத்திற்குப்‌ புதிய நிர்வாகக்‌ குழுவைத்‌ 
தேர்ந்தெடுக்கக்‌ கோவிலூரில்‌ 96 ஊர்க்‌ கூட்டம்‌ நடைபெற்றது. 


காளையார்‌ கோவில்‌ மடாதிபதி ஸ்ரீ அரு. இராமநாத 
சுவாமிகள்‌, கோவிலூர்‌ ஆதீனத்தின்‌ இளவரசாக நியமிக்கப்‌ 
பெற்றார்கள்‌. 


ஆதீனகர்த்தர்‌ ஸ்ரீ இராமநாத ஞான தேசிக சுவாமிகள்‌ காசி 
யாத்திரை மேற்கொண்டு, அலகாபாத்‌ - பிரயாகைக்‌ 
கும்பமேளாவுக்கும்‌ சென்று வந்தார்கள்‌. 


கோவிலூரில்‌ சிவன்‌ கோவில்‌ திருப்பணி தொடங்கப்‌ பெற்றது. 


காஞ்சி காமகோடிபீடம்‌ புதுப்பெரியவர்கள்‌ எஜயந்திர சரசுவதி 
சுவாமிகள்‌ கோவிலூருக்கு வருகை. 


கோவிலூரில்‌ ஸ்ரீ சங்கர்‌ குருகுலம்‌ தொடங்கப்‌ பெற்றது. 


கொற்றவாள்‌ ஈசுவரர்‌ திருநெல்லை நாயகி அம்மன்‌ கோவில்‌ 
குடநீராட்டு விழா. 


ஒன்பதாம்‌ பட்டம்‌ - ஸ்ரீ ல ஸ்ரீ இராமநாத ஞான தேசிக 
சுவாமிகள்‌ விதேக முக்தி - அரு. இராமநாத ஞான தேசிக 
சுவாமிகள்‌ பட்டம்‌ ஏற்றல்‌. 

பத்தாம்‌ பட்டம்‌ அரு. இராமநாத ஞான தேசிகர்‌ முக்தி. 
பதினோராம்‌ பட்டம்‌ காசி விசுவநாத சுவாமிகள்‌ பட்டம்‌ ஏற்றல்‌. 


29 திருஷல்லை 


1995 பதினோராம்‌ பட்டம்‌ காசி விசுவநாத சுவாமி முக்தி. யா£ீலமூீ 
நாச்சியப்ப ஞான தேசிகர்‌ பட்டம்‌ ஏற்றல்‌. 


2011 பன்னிரண்டாம்‌ பட்டம்‌ ஸ்ரீலஸ்ரீ நாச்சியப்ப ஞான தேசிக 
சுவாமிகள்‌ முக்தி. ஸ்ரீலஸ்ரீ மெய்யப்ப ஞான தேசிக சுவாமிகள்‌ 


பட்டம்‌ ஏற்றல்‌. 


கோயில்‌ திருப்பணிகள்‌ 

1997 திருவண்ணாமலை - ஈசான்ய ஞான தேசிகர்‌ கோவில்‌ 
குடமுழுக்கு 

2002 பொருள்‌ வைத்தசேரி - ஸ்ரீ செளந்தரவல்லி உடனாய ஸ்ரீ 
சொர்ணபுரீஸ்வரர்‌ கோவில்‌ குடமுழுக்கு 
ஸ்ரீல உகந்தலிங்க ஞான தேசிகர்‌ திருக்கோவில்‌ 
குடமுழுக்கு 

2003 மருதவனம்‌ ஸ்ரீ மருதவரீஸ்வரர்‌ திருக்கோவில்‌ குடமுழுக்கு 

2004 திருக்களர்‌ ஆண்டவர்‌ திருக்கோவில்‌ குடமுமுக்கு 

2005 சிதம்பரம்‌ ஸ்ரீமத்‌ எபான்னம்பல சுவாமி திருக்கோவில்‌ 
குடமுழுக்கு 


2006 மேட்டுப்பாளையம்‌ (திருவண்ணாமலை ஸ்ரீமத்‌ சபாபதி 
சுவாமிகள்‌ திருக்கோவில்‌ குடமுழுக்கு 


2007 எறும்பூர்‌ ஸ்ரீமத்‌ தத்துவராய சுவாமிகள்‌ திருக்கோவில்‌ 
குடமுழுக்கு 

2008 திருக்களர்‌ ஸ்ரீ பாரிஜாதவனேஸ்வரர்‌ திருக்கோவில்‌ 
குடமுமுக்கு 


2010 கோவிலூர்‌ தீருநல்லை திருக்கோவில்‌ குடமுழுக்கு. 


30 திருரல்லை 


ம. கார்மேகம்‌ 


ஆண்டுகள்‌ இரண்டா னாலும்‌ i - 
அருள்முகம்‌ மறக்க வில்லை 


வேண்டிடும்‌ வரங்கள்‌ எல்லாம்‌ 


வேண்டியோர்க்‌ களித்த வள்ளல்‌ 
ஈண்டிய செல்வ மெல்லாம்‌ 

இல்லாதோர்‌ துய்க்கத்‌ தந்தார்‌ 
தூண்டிடும்‌ விளக்காய்‌ நல்ல 

சுடரொளி தந்தார்‌ போற்றி ! 


காண்பவர்‌ கருத்தில்‌ கண்ணில்‌ 
கலக்கமே தீர்த்து நின்றார்‌ 
வான்மழை போலச்‌ செல்வம்‌ 
வாரியே கொடுத்த மேலோர்‌ 
மாண்பமை நாச்சி யப்பர்‌ 
மலர்முகச்‌ சிலையாய்‌ வீற்றார்‌ 
நாண்மலர்‌ தொடுத்து நாளும்‌ 
நற்பாதம்‌ போற்று வோமே ! 


தேடிய செல்வ மெல்லாம்‌ 
சீர்மிகும்‌ கல்விக்‌ கீந்தும்‌ 
கூடியே பலரும்‌ உண்ணக்‌ 
கொடுத்தவர்‌ நாச்சி யப்பர்‌ 
வாடிய உள்ளம்‌ கண்டால்‌ 
வழங்கிடும்‌ கருணை வெள்ளம்‌ 
நீடிய நாச்சி யப்பர்‌ 
நினைவினைப்‌ போற்று வோமே ! 


31 திருரஷல்லை 


கோவிலூர்‌ மடாலயம்‌ எவளியி௫ம்‌ 
சங்க ஒலக்கிய மக்கள்‌ பதிப்பு வரிசை 
ஒவ்வொரு நூலும்‌ கொண்டு கூட்டு, தெளிவுரை, துறை விளக்கம்‌, 
அருஞ்சொற்பொருள்‌, சிறப்பு விளக்கம்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டுள்ளது. 


உரையாசிரியர்கள்‌ ரூ. பை 
பத்துப்பாட்டு - முனைவர்‌ ச.வே. சுப்பிரமணியன்‌ - 325.00 
குறுந்ததாகை - முனைவர்‌ தமிழண்ணல்‌ - 250.00 
யரியாடல்‌ - முனைவர்‌ இரா. சாரங்கபாணி = 200.00 
கலித்தொகை - முனைவர்‌ சுப. அண்ணாமலை - 275.00 
நற்றிணை - முனைவர்‌ கதீர்‌ மகாதேவன்‌ - 250.00 
ஐங்குறுநூறு - முனைவர்‌ அர. சிங்காரவடிவேலன்‌ - 250.00 
பதிற்றுப்பத்து - முனைவர்‌ அ.மா. பரிமணம்‌ - 200.00 
புறநானூறு - புலவர்‌ இரா. இளங்குமரன்‌ - 275.00 


அகநானூறு - கவிஞர்‌ நா. மீனவன்‌, தெ. முருகசாமி - 600.00 
(மூன்று தொகுதிகள்‌) 


ஒரு எச ரூ. 2625 /- 


முதன்றைய்‌ பாதிப்பாசிறியா கள்‌ 


முனைவர்‌ தமிழண்ணல்‌, 
முனைவர்‌ ௬ப. அண்ணாமலை 
ஆன்மீகம்‌ 
திருமூலர்‌ அருளிய திருமந்திரம்‌ 450.00 
மூல பாட ஆய்வுப்‌ பதிப்பு - மூன்று பகுதிகள்‌ 
பதிப்பாசிரியர்‌ - முனைவர்‌ சுப. அண்ணாமலை 


கலாகேஷத்ரா பப்ளிகேஷன்ஸ்‌ 
52, குப்பையா செட்டி தெரு, 
மேற்கு மாம்பலம்‌ ்‌ 
சென்னை - 600 033. 
தொலைபேசி : 044 - 24743081. 


கோவிலூர்‌ மடாலயம்‌ 
கோவிலூர்‌ 
காரைக்குடி அருகில்‌ - 630 307. 
தொலைபேசி: 04565 - 236846 


சனாதன தர்ம உலகங்‌ பல்கலைக்‌ 
கழக அறுநீலை நடத்தும்‌ 
கல்வி நீறுவனங்கள்‌ 


கோவிலூர்‌ ஆண்டவர்‌ பாரம்பரியக்‌ கலை மற்றும்‌ 


பண்பாட்டுக்‌ கல்லூரி 


௮. திருமுறைக்‌ கல்லூரி - 1995 

ஆ. நாதஸ்வரக்‌ கல்ஹூரி - 1995 

ஆ. தவில்‌ கல்லூரி - 1995 

ஈ. கல்‌ சிற்பக்‌ கல்லூரி - 2004 

௨. ஐம்‌எபான்‌ சிலைக்‌ கல்லூரி - 2005 
[உலோகச்‌ சிற்பம்‌) 

ஊ. மரச்சிற்பக்‌ கல்லூரி - 2006 


கீர்‌ வளர்‌ சீர்‌ முத்துராமலிங்க ஆண்டவர்‌ நர்சரி மற்றும்‌ 
பிரைமரி பள்ளி - 1995 

கோவிலூர்‌ ஆண்டவர்‌ மாண்டிசோரி பள்ளி - 1995 
கோவிலூர்‌ ஆண்டவர்‌ உடற்பயிற்சிக்‌ கல்லூரி - 2007 
கோவிலூர்‌ ஆண்டவர்‌ யோகா ஆராய்ஃசி மையம்‌ - 
2007 

நாச்சியப்ப சுவாமிகள்‌ பாலிஎடகனிக்‌ கல்லூரி - 2002 
கோவிலூர்‌ ஆண்டவர்‌ எமட்ரிகுமலகன்‌ பள்ளி - 2010 
கோவிலூர்‌ ஆண்டவர்‌ சமுதாயக்‌ கல்லூரி - 2010 
நாச்சியப்ப சுவாமிகள்‌ கலை அறிவியல்‌ கல்லூரி 


தொடங்கப்‌ எபற்றுள்ளது - 2013 


6காவிலூர்‌ மடாலயத்திலிருந்து வெளிவரும்‌ 
'தீருருல்லை' ஆன்மீகத்‌ திங்களிதழ்‌ மன்‌ மேலும்‌ 
சிறக்க வாழ்த்துகிறேன்‌ 


AL.S. அமகப்யனா 
(கீழக்கொரட்டியார்‌ வீடு) 
7. மெய்யப்பன்‌ அம்பலம்‌ தெரு, 
காரைக்குடி 


கோவிலூர்‌ மடாலயத்தின்‌ 
புதிய ஒவளியிடுகள்‌ 


சிலப்பதிகாரம்‌ மூலம்‌ ரூ. 120.00 


றணிரறேகலைமூலம்‌ ரூ. 120.00 


, * ப 


